GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[ Price : Re. 0 .80 Paise . 


- - 


- 


OFT 


. 


. 


ANMEN 


பங்ட் 


KAMID 


A 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TN 


ZGOVEN 


NADIN 


நசVA 


TRUTH 


LONE TR 


PIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 180] 


CHENNAI, THURSDAY , JUNE 27 , 2013 
Aani 13 , Vijaya, Thiruvalluvar Aandu - 2044 


Part VI - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , வேலூர் . 
வேலூர் மாவட்டம் , வேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தெள்ளூர் ஊராட்சி மன்றத் தலைவரை 

பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

ந .க . அ4 /1390/2012/உ . இ .ஊராட்சிகள்). 
No . VI(2 )/119(a)/ 2013 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 
அளிக்கப்பட்ட அதிகாரத்தின்படி வேலூர் மாவட்டம் , வேலூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த தெள்ளூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . B . சரவணன் என்பவர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி , நகர் ஊரமைப்பு துறையின் அனுமதியின்றியும் , மனைப்பிரிவு 
அங்கீகரித்தல் ஊராட்சியின் ஒப்புதல் பெறப்படாமலும் , உரிய கட்டணம் வசூலிக்காமலும் , விதிமுறைகளை பின்பற்றாமல் தன்னிச்சையாக 
மனைப்பிரிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்கியதன் மூலம் ஊராட்சி மற்றும் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பாகவும் , ஊராட்சி 
நிதியில் விதிமுறைகள் பின்பற்றாமல் செலவினம் மேற்கொண்டு அதிகாரத்தினை தவறாக பயன்படுத்தி ஊராட்சிக்கு நிதி இழப்பு 
ஏற்படுத்தி நிர்வாக சீர்கேடு செய்தது தொடர்பாகவும் , தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 - உட்பிரிவு (1)- ன் கீழ் 
பிறப்பிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு ஊராட்சி மன்றத்தலைவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் ஊராட்சி 
மன்றத்தின் கருத்தினை பரிசீலனை செய்து , உளத்தேர்வின்படி தெள்ளூர் ஊராட்சி மன்றத்தலைவர் திரு. B . சரவணன் என்பவரை 
தெள்ளூர் ஊராட்சி மன்றத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன் மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262 (1) - ன் கீழ் இந்த பதவி நீக்கம் குறித்த அறிவிப்பு தமிழ்நாடு சிறப்பு அரசிதழில் 
வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வரும் . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 12 - ன் கீழ் இந்த பதவி நீக்க அறிவிக்கை சம்மந்தமாக அரசிற்கு 
மேல்முறையீடு ஏதேனும் செய்ய விரும்பினால் தமிழ்நாடு அரசிதழில் பதவி நீக்கம் குறித்த அறிவிக்கை வெளியிடப்படும் நாளிலிருந்து 
60 நாட்களுக்குள் மேல் முறையீடு செய்யலாம் . 


வேலூர் , 
2013 ஜூன் 26 . 


பொ . சங்கர் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP _ VI - 2 Ex. (180 ) 


